இந்திய அரசாங்கம்‌ 


சட்டம்‌; நீதி மற்றும்‌ கம்பெனி விவகாரங்கள்‌ அமைச்சகம்‌ 


199 ஆம்‌ ஆண்டு குடியியல்‌ 
உரிமைகள்‌ பாதுகாப்புச்‌ சட்டம்‌ 


ஈட்ட எண்‌ 22/1955) 


om, ஜனவரி 1 ஆம்‌ தேதிவரை திருத்தப்பட்டவாறு 


BE PROTECTION OF CIVIL RIGHTS 
ACT, 1955 


(Act No. 22 of 1955) 
(As amended upto 1st January, 1979) 


, உ தமிழாக்கம்‌: 
இந்திய அரசாங்கத்திற்காக 
சட்ட. (ஆட்சிமொழிப்‌ பிரிவுத்‌ துறை 
சென்னை -9 


தமிழ்நாடு அரசாங்க எழுதுபொருள்‌ அச்சுத்‌ துறை இயக்குநரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 
2003. 


[ விலை :ரூ: 35-00 


339-121 


1955 ஆம்‌ ஆண்டு குடியியல்‌ 
உரிமைகள்‌ பாதுகாப்புச்‌ சட்டம்‌ 
(சுட்ட எண்‌ 22/1955) 


| THE PROTECTION OF CIVIL RIGHTS 


ACT, 1955 


(Act No. 22 of 1955) 


முன்னுரை 
? 1 அம்‌ தேதிவரை திருத்தப்‌ 
குடியியல்‌ உரிமைகள்‌ பாதுகர்ப்புச்‌ ௪ 
பதிப்பு, அச்சட்டத்தின்‌. அதி 
2 து 1981 ஜூலை 25 ஆம்‌ தேதியிட்ட இந்திய அரசிதழின்‌ 
சிறப்பிதழ்‌, பகுதி XV, பிரிவு 1, எண்‌ 1, 1 ஆம்‌ தொகுதியில்‌. முதல்‌: 23: வரையிலுள்ள 
பக்கங்களில்‌ வெளியிடப்பட்டது. 


1979 ஜனா, 
2 


பவோறுன்ன 1955 ஆம்‌ ஆண்டு 
ட்ட்த்தின்‌ சட்ட ்‌ ்‌ 
காரபூர்வமான தமிழ்‌ மொழிப்பெயர்ப்பை 


ரண்டுள்ளது? 


இந்த அதிகாரபூர்வமான தமிழ்‌. மொழிபெயர்ப்பு, 1973 ஆம்‌. அண்டு 
அதிகாரபூர்வமான மொழிபெயர்ப்புகள்‌ (மத்தியச்‌ சட்டங்கள்‌] சட்டத்தின்‌ (50/1973) 
2 அவது பிரிவின்‌ (அ) கூறின்படி குடியாசுத்தலைவருக்குள்ள. அதிகாரத்தின்படி 
வெளியிடப்பட்டது. அவ்வாறு வெளியிடப்பட்டதன்‌ பேரில்‌, இது தமிழில்‌ 
அச்சட்டத்தின்‌ அதிகாரபூர்வமான மொழிபெயர்ப்பு ஆயிற்று. 


புதுதில்லி, ப்பி அ... i 
22 ஜுலை. 1981. இந்திய அரசாங்கத்தின்‌ செயலர்‌. 


339-12--1௪7 


4955 ஆம்‌ ஆண்டு. குடியியல்‌ உரிமைகள்‌ - பாதுகாப்புச்‌ சட்டம்‌ 


(சட்ட எண்‌ 22/955) 


ல்‌ பொருளடக்கம்‌; 
பிரிவுகள்‌: 
i குறுந்தலைப்பும்‌ அளாவுகையும்‌ தொடக்கமும்‌: 
2. இலக்கணங்கள்‌. 
ப சமய சம்பந்தமான முட்டுப்பாடுகளை வற்புறுத்துவதற்கான 


தண்டனை. 


ம்‌ சமூக முட்டுப்பாடுகளை வற்புறுத்துவதற்குத்‌. தண்டனை. 
3. மருத்துவமனைகள்‌ முதலியவற்றில்‌ ஆட்களை அனுமதிக்க 


மறுப்பதற்குத்‌. தண்டனை. 

6. சரக்குகளை. விற்பனை செய்ய அல்லது. பணிகள்‌ செய்ய 
மறுப்பதற்குத்‌. தண்டனை. 

7 தீண்டாமையினின்று - எழுகின்ற மற்ற குற்றங்களுக்குத்‌ தண்டனை. 


7௮. சட்டவிரோதமான கட்டாய உழைப்பானது. தீண்டாமையைப்‌ 
பயிலும்‌ ஒன்றாக எப்போது கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


8. குறிப்பிட்ட. சந்தர்ப்பங்களில்‌ உரிமங்களை. ரத்து, செய்தல்‌: அல்லது 
தற்காலிகமாக : நிறுத்தி: வைத்தல்‌. 


9; அரசாங்கத்தால்‌ அளிக்கப்பட்ட மானியங்களை மீட்டல்‌. அல்லது 


தற்காலிகமாக: நிறுத்தி. வைத்தல்‌. 
0. குற்றத்திற்கு உடந்தையாயிருத்தல்‌. 
70.௮. கூட்டு. அபராதம்‌ விதிப்பதற்கு மாநில: அரசாங்கத்துக்குள்ள 


அதிகாரம்‌. 
ய்‌. பிந்திய தண்டனைத்‌ :தீர்ப்பின்‌. பேரில்‌. அதிகரிக்கப்பட்ட. . தண்டனை. 
72” ஒரு சில்‌ வழக்குகளின்‌ நீதிமன்றங்கள்‌ செய்யவேண்டிய அனுமானம்‌. 
15. உரிமை: வழக்கு நீஇிம்ன்நங்களுடைய்‌ அவறன வரையறை. 
1 கம்பெனிகளால்‌ செய்யப்படும்‌. குற்றங்கள்‌. 


அ. நல்லெண்ணத்துடன்‌ எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பாதுகாப்பு. 


1 குற்றங்கள்‌ கைது: செய்தற்குரியனவாகவும்‌ சுருக்கு முறையில்‌ 
விசாரிக்கத்தக்கனவாகவும்‌. இருத்தல்‌. 


அ. தீண்டாமை ஒழிப்பினால்‌ வத்தடைகற . உரிமைகள்‌, சம்பந்தப்பட்ட 
ஆட்களால்‌. பயன்படுத்திக்‌ ,கொள்ளப்படுவதை உறுதி. செய்வதற்கு 
மாநில அரசரங்கத்திற்குள்ள ' கட்மை. 


10. செய்சட்டம்‌- மற்றச்‌. சட்டங்களை  மீதுர்ந்து இயங்கும்‌. 


ற்றவாளிகள்‌ கண்காணிப்புச்‌ சட்டம்‌ 1/4 
ஆட்களின்‌ மிது இயங்குதல்‌. அகர்து: 


0௮. விதிகள்‌ செய்வ. அதுகாறும்‌. 


நீக்கம்‌. 


அட்டவணை 


பக்கம்‌ 


ர 


12 


ர 


ம்ம்‌ 


1955-ஆம்‌. ஆண்டு குடியியல்‌ உரிமைகள்‌ பாதுகாப்புச்‌ சட்டம்‌ 
சட்ட எண்‌ 99/1950; 


கன 5 “ [055 மே 8] 


ண்டாமை”.: யைப்‌ போதிப்பது... பயிலுவது!] அதிலிருந்து எழுகின்ற 
முட்டுப்பாடு... எதையும்‌ வற்புறுத்துவது. 'அஆபயெவற்றுக்குத்‌. தண்டனை 
விதிப்பதற்காகவும்‌. அதனுடன்‌. சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவுமான ஒரு 
சட்டம்‌. 
இந்தியக்‌ குடியரசின்‌ அறிவது ஆண்டில்‌ நாடாளுமன்றத்தால்‌ பின்வருமாறு 
சட்டம்‌ இயற்றப்டுவதர்குக 


1. (3 இந்தச்‌ சட்டம்‌ 1955 அம்‌ அண்டு *[குடியியல்‌ உரிமைகள்‌ பாதுகாப்புச்‌ 
சட்டம்‌] என்று வழங்கப்பெறும்‌. ட 


(27 இது, இந்தியா முழுவதும்‌ அளாவி நிற்கும்‌. 


(3) இது, மத்திய அரசாங்கம்‌ அதிகாரபூர்வமான, அரசிதழில்‌' அறிவிக்கை 
வாயிலாக நிர்ணயிக்கலாகும்‌. தேதியன்று * /க்கு வருதல்‌ வேண்டும்‌. 


2: இந்தச்‌ சட்டத்தில்‌ சூழ்நிலை வேறுபொருள்‌ குறித்தரல்ன்றி- 
7: “குழுயியல்‌ உரிமைகள்‌ என்பது அரசமைப்பின்‌ . 17 ஆவது 
உறுப்பினால்‌ “தண்டாமை” 'ஒழிக்சுப்பட்டதன்‌. காரணமாக ஆள்‌ 
ஒருவரை வந்தடையும்‌ உரிமை. எதுவும்‌ என்று பொருள்படும்‌] 


[அ] “உணவகம்‌ என்பது, சிற்றுண்டிச்சாலல்‌, உண்வு விடுதி, தங்கும்‌ 
விடுதி, காப்பிக்கடை மற்றும்‌ கஃபே (கீ) ஒன்றையும்‌ உள்ளடக்கும்‌] 


1 இமம்‌? என்பது வீட்டையும்‌, கட்ட்ட்த்தையும்‌, . பிற 
கட்டுமானத்தையும்‌, வளாகத்தையும்‌: உள்ளடக்கும்‌; மேலும்‌ அது 
கூடாரம்‌, வாகனம்‌, கலம்‌ ஆயெவற்றையும்‌' கூட. உள்ளடக்கும்‌.] 


இ “பொதுக்கேளிக்கை இடம்‌”. என்பது, பொதுமக்கள்‌. உட்‌. செல்ல 
ட்‌ அ மதிக்கப்பட்டு. E12 கைக்கு இதில்‌ வகை 
செய்யப்பட்டு ௬க்கிறதும்‌ அல்லது கேளிக்கை நு த்தப்‌ படுறைதுமான 

இடம்‌ எதையும்‌ உள்ளடக்கும்‌. 


0902இல்‌ இண்டு 2 அவது ஒழுங்குமுறைச்‌ சப்டத்தின்‌: வது பிரிவினாலும்‌ ! 
வது இணைப்புப்பட்டியலாலும்‌ 1மாறுகுலு டன்‌. கோவர்‌பள்ம்ன்‌ஃடையுவிற்கும்‌, 1065 
ஆம்‌ ஆண்டு 8 வது ஒழுங்குமுறைச்‌ சட்டத்தின்‌ 2 வது பிரிவினாலும்‌. ! வது 
இணைப்புப்‌ பட்டியலாலும்‌, (10065 ஆம்‌ ஆண்டு ஜூலை ! முதல்‌ அமலுக்கு வருமாறு 
தாத்ரா மற்றும்‌ நாகர்‌ ஹவேலிக்கும்‌, 190635. ஆம்‌. அண்டு : 7வது ஒழுங்குமுறைச்‌ 
சட்டத்தின்‌ 4௮வது பிரிவினாலும்‌ | ஆவது இணைப்புப்பட்டியலாலும்‌ (009 ஆண்டு 
அக்டோபர்‌ ! முதல்‌. அமலுக்கு. வருமாறு) - பாண்டி ச்சேரிக்கும்‌ நீட்டிக்கப்பட்டது. 

2. “தீண்டா மையைப்‌ பயிலுவதற்கு” என்பதற்குப்‌ பதிலாக 1070 ஆம்‌ அண்டு 106 ஆவது 
சட்டத்தின்‌ 2 அவது பிரிவினால்‌ (010086 முதல்‌ அமலுக்கு வருமாறு அமைக்கப்பட்டது. 

3. “தீண்டாமை குற்றங்கள்‌). சட்டம்‌” என்பதற்குப்‌ பதிலாக, (10-11-1976 முதல்‌ அமலுக்கு 
வருமாறு) அதே சட்டத்தின்‌ ஆவது : பிரிவினால்‌, அமைக்கப்பட்டது. 


நட 1055 அம்‌ அண்டு ஐன்‌ 155 அம்‌: அண்டு மே 23 ஆம்‌ தேதியிட்ட அறிவிக்கை 
எஸ்‌.ஆர்‌.ஓ. (5.8.0) 09: 01 அம்‌: அண்டு இந்திய அரசாங்கத்தின்‌ சிறப்பு அரசிதழ்‌ 
பகுதி. (1, 3 அவது பிரிவு, பக்கம்‌ 1071 ஐப்‌ பார்க்கவும்‌. 

3. 1978. ஆம்‌ அண்டு 106 அவது சட்டத்தின்‌ ஆவது பிரிவினால்‌ (19-11-1970 முதல்‌ 
அமலுக்கு வருமாறு) புகுத்தப்பட்டது. 

ப. அதே சட்டத்தின்‌ ஆவது பிரிவினால்‌ (19-11-1070 மூதல்‌ அமலுக்கு வருமாறு) (அ) 
கூறு என்பது. (அ அற கூறு என்று. மறு எழுத்திடப்பட்டது. 


வ 


அதே. சட்டத்தின்‌. படஅவதுடபிரிவினால்‌: (அ கணுக்குப்பதிலாக: (19-11-1970. முதல்‌ 


அமலுக்கு வருமாறு] அமைக்கப்பட்டது. 


குறுந்தலைப்பும்‌ 
அனாவுகையும்‌ 
தொடக்கமும்‌. 


இலெக்கணங்கள்‌. 


பாட்டுப்‌ போட்டு 6 


என்பது, எந்தப்‌. பெயரால்‌ 


பயன்படுத்தப்படுறெ அல்லது சமயப்பணி எதையும்‌ புரிவதற்கென 
அல்லது அதில்‌ பிரார்த்தனை செய்வதற்கென. சமயம்‌ எதையும்‌ 
வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிற ஆட்களுக்கு அல்லது சமயப்பிரிவு 
எதையும்‌. அல்லது. அதன்‌. பகுதி, எதையும்‌. சேர்ந்த ஆட்களுக்கு, 
பொதுவாக: அர்ப்பணிக்கப்பட்டிருக்றெ . அல்லது. அவர்களால்‌ 
பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படுகிற ஓர்‌. இடம்‌ என்று பொருள்படும்‌: 


[மேலும்‌-- 


ற்‌ அத்தகைய இடம்‌ , எதனுடன்‌. சேர்ந்ததாயுள்ள அல்லது 
இணைந்துள்ள எல்லா நிலங்களையும்‌ துணைக்கோயில்களையும்‌, 


மு தனிப்பட்ட ஒருவருக்குச்‌ சொந்தமாயிருந்து, உள்ளபடி யே பொது 
வழிபாட்டிட மாகப்‌ பயன்படுத்தப்படுவதற்கு: அதன்‌. சொந்தக்காரரால்‌ 
அனுமதிக்கப்பட்டுள்ள வழிபாட்டிடத்தையும்‌, 


(il) தனிப்பட்ட ஒருவருக்குச்‌ சொந்தமாயிருந்து, பொதுச்சமய 
வழிபாம்டிட்மாகப்‌ பயன்ப்டுத்தப்படுவதற்கு. அதன்‌ .சொந்தக்காரரால்‌ 
அனும்திக்கப்பட்டுள்ளவாறான அத்தகைய: வழிபாட்டிடத்துடன்‌ 
சேர்ந்ததா்யுள்ள ஈ. நிலத்தையும்‌: அல்லது துணைக்கோயிலையும்‌ 
உள்ளட்க்கும்‌] 

(ஈஅ] “விதிக்கப்பட்ட” என்பது, இந்தச்‌ சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
விதிகளால்‌ விதிக்கப்பட்ட. என்று பொருள்ப்டும்‌. 


(அ “பட்டியல்‌: சாதியினர்‌” என்பது, அரசமைப்பின்‌ 360 அவது: உறுப்பின்‌ 
(24) அவது: கூறில்‌ அதற்கு அளிக்கப்பட்டுள்ள பொருளைக்‌ 
கொண்டுள்ளது. 


உ கடை” என்பது, மொத்தமாகவோ அல்லது சில்லறையாக்வோ அல்லது 
மொத்தமாகவும்‌. சில்லறையாகவுமோ பொருள்கள்‌ “விற்கப்படுகற 
இடம்‌. எதுவும்‌. என்று பொருள்படும்‌; [மேலும்‌ 

ட தெரு வணிகராலேர்‌,விறபனையாளராலோ.. அல்லது 


நடமாடும்‌ பெட்டி! வண்டி! வட: அல்லது. வண்டியில்‌ 
வைத்தோ: சரக்குகள்‌:.விற்பணை: செய்யப்படும்‌ எந்த 


இடத்தையும்‌, 
(ய்‌. சலவைச்‌ சாலையும்‌, முடிவெட்டும்‌ நிலையத்தையும்‌, 
(ஸூ வாடிக்கைகாரர்களுக்குப்‌ பணிகள்‌ செய்யப்படும்‌ 


வேறு.இடம்‌ எதையும்‌ உள்ளடக்கும்‌.] 


1 0076 அம்‌ ஆண்டு 106 அவது சட்டத்தின்‌ 4 அவது பிரிவினால்‌ சில சொற்களுக்குப்‌ 
: 4 த்க்‌ 
பதிலாக (0-1-1076 முதல்‌ அமலுக்கு ' வருமாறு) அமைக்கப்பட்டது. 


2. அதே சட்டத்தின்‌ அவது. பிரிவினால்‌ (10-11-1970 முதல்‌ அமலுக்கு வருமாறு) 
புகுத்தப்பட்டது. 


339-12..2* 


339-12—2a* 


பபா க 


ரணமாக எத்த, அளையும்‌- 


த்தகையவா்‌ வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ள அம்‌ 
னயும்‌ வெளி 
செல்லுவத 


ஈமயத்தை 


(ர்‌ 


Tk 


அல்லது. அதன்‌ பிரிவு எத 


பை யரா 


காண்டுள்ள. வேறு 


(அ அத்தகையவர்‌ வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ள அதே சமயத்தை 
ஈக அல்லது அதன்‌ பிரிவு எதனையும்‌ வெளிப்படையாக 
ஏற்றுக்கொண்டுள்ள வேறுஆட்கள்‌ செல்லுவதற்கு உரிமை கொண்டுள்ள 
பொது வழிபாட்டிடம்‌ எதிலும்‌ அனுமதிக்கப்படுகிற அதே முறையிலும்‌ 
அதே அளவுக்கும்‌, பொது வழிபாட்டிடம்‌ எதிலும்‌ வழிபாடு செய்வதை 
அல்லது பிரார்த்தனை செய்வதை அல்லது சமயப்பணி எதுவும்‌ 
புரிவதை . அல்லது. புனிதமான. குளம்‌,. கிணறு, நீருற்று அல்லது 
நீரோடை, [அறு அல்லது: ஏரியில்‌ குளிப்பதை] அல்லது அதன்‌ நீரைப்‌ 
பயன்படுத்துவதை. *[ அல்லது: அத்தகைய. குளம்‌, நீரோடை, அறு 
அல்லது: ஏரியின்‌ படித்துறை எதிலும்‌ குளிப்பதை] 


தடுக்கிறவர்‌ எவராயினும்‌, *[ஒரு மாதத்திற்குக்‌ குறையாததும்‌ அறு மாதத்திற்கு 
மேற்படாததுமான ஒரு கால. அளவுக்குச்‌ சிறைத்தண்டனையும்‌ அதோடுகூட்‌ நூறு 
ரூபாய்க்குக்‌. குறையாததும்‌. ஐந்நூறு. ரூபாய்க்கு மேற்படாததுமான : அபராதமும்‌ 
விதித்துத்‌ தண்டிக்கபடத்தக்கவராவர்‌.] 


விளக்கம்‌-' இந்தப்‌ பிரிவு, 4 அவது பிரிவு ஆயெவற்றின்‌  நோக்கங்களைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, பெளத்த, க்கிய அல்லது சமண சமயத்தை வெளிப்படையாக 
ஏற்றுக்கொண்டுள்ள: ஆட்களும்‌, அல்ல்து. வீரசைவர்கள்‌, . லிங்காயத்துகள்‌, 
ஆதிவாகிகள்‌, மற்றும்‌. பிரமோசமாஜம்‌, பிரார்த்தனா . சமாஜம்‌, ஆரியசமாஜம்‌, 
சுவாமிநாராயணர்‌ சம்பிரதாயம்‌ ஆகியவற்றைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ உள்ளடங்கராலாக 
இந்து சமயத்தின்‌ வடிவங்களில்‌: அல்லது “பெருக்கங்களில்‌' எவற்றையும்‌ 
வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ள ஆட்களும்‌; இந்துக்கள்‌ என்று 
கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


ச. “தீண்டாமை” காரணமாக 


மு கடை, பொதுஉணவுச்சாலை, உணவகம்‌. அல்லது பொதுக்‌ 
கேளிக்சைக்கான. இடம்‌ எதற்கும்‌ போய்வருவுது சம்பந்தமாக, அல்லது 


(ப)... பொது. உணவுச்சாலை, உணவகம்‌, தருமச்சாலை, சராய்‌. அல்லது 
முஸாபிர்கானா எதிலும்‌ பொதுப்படையான பொதுமக்கள்‌ அல்லது 
[அந்தப்‌ பொதுமக்களுடைய பிரிவு: எதுவும்‌]: பயன்படுத்துவதற்காக 
வைக்கப்பட்ட. ருக்றெ. ஏனங்கள்‌ மற்றும்‌ உருப்படிகள்‌ எவற்றையும்‌ 
பயன்படுத்துவது சம்பந்தமாக, அல்லது 


1 “அல்லது அதே: சமயப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த” என்ற சொற்கள்‌ 19706 ஆம்‌ ஆண்டு 6 
ஆவது சட்டத்தின்‌ 5 அவது பிரிவினால்‌. (19-11-1076. முதல்‌. . அமலுக்கு வருமாறு) 
விட்டுவிடப்பட்டன 


2. அதே சட்டத்தின்‌ 5 ஆவது பிரிவினால்‌ (19-1-1076 முதல்‌ அமலுக்கு வருமாறு) புகுத்தப்‌ 
பட்டது. 

தி 
அதே: சட்டத்தின்‌ 6: அவது பிரிவினால்‌ சில. சொற்களுக்குப்‌ : பதிலாக: (19-11-1976 
முதல்‌: அமலுக்கு. வருமாறு. அமைக்கப்பட்டது. 


1. அதே சட்டத்தின்‌ 6 ஆவது. பிரிவினால்‌ (10-11-1070 முதல்‌ அமலுக்கு வருமாறு] சில 
சொற்களுக்குப்‌ பதிலாக அமைக்கப்பட்டது. 


தண்டனை. 


சமூக முட்டுப்‌ 
பாடுகளை 
வற்புனுத்து 
வதற்குத்‌ 
தண்டனை. 


ன்‌, 


னின்‌ பிரிவு எதைய 


மக்களில்‌ பிறரோ [அத்துப்‌ பொதும்‌ 
ிற்ரோ பயன்படு ற லது போய்‌ வரு 
குளம்‌, 


தொட 


தண்ணீர்க்குழாய்‌ அல்லது வேறு நீர்‌ வழங்கும்‌. இடம்‌. எதையும்‌ அல்லது 
நீராடுதுறை, இடுகாடு அல்லது. சுடுகாடு எதையும்‌, சுகாதார 


யும்‌ 


முறையிலான கழிவிடம்‌ எதையும்‌, சாலை அல்லது வழி. னை 
அல்லது பொதுமக்கள்‌ கூடும்‌ வேறு இடம்‌ எதையும்‌ பயன்படுத்துவது 
மாக, அல்லது 


அங்கு போய்வருவது சம்ட 


(|) அரசின்‌: நிதியங்களிலிருந்து முழுவதாகவோ பகுதியாகவோ 
பராமரிக்கப்பட்டு வருகிற அல்லது பொதுப்படையான பொதுமக்கள்‌ 
அல்லது. *(அத்தப்‌.. பொதுமக்களுடைய பிரிவு எதுவும்‌] 
ப்யன்படுத்தப்ப்டுவற்தா க: அர்ப்பணம்‌ செய்யப்ப்ட்டிருக்றெ அற 
அல்லது பொது நேரக்கத்திற்சாகப்‌ பயன்படுத்த ப்ப்டுகிற்‌ இடம்‌ எதையும்‌ 
பயன்படுத்துவது அல்லது அங்கு போய்வருவது! சம்பந்தமாக, அல்லது 


(0. பொதுப்படையான பொதுமக்களின்‌ அல்லது *[ 
மக்களுடைய பிரிவு ஏதொன்றின்‌ | நன்மைக்காகவுப 
ஓர்‌ அறக்கட்டளையின்படி. நன்மை எதனையும்‌ -ஃ (னுபவிப்பது 

சம்பந்தமாக, அல்லது 


(மி பொது வாகனம்‌ எதையும்‌ ப்ய்ன்‌ ப்டுத்துவது' அல்லது! அதில்‌ 
போய்வருவது: சம்பந்தமாக, அல்லது! 


(ம்ம்‌ எந்த வட்டாரத்திலேயாயினும்‌ குடியிருப்பு வளாகங்கள்‌ எவற்றையும்‌ 
கட்டுவது, ஈட்டுவது அல்லது அவற்றை அனுயோக்ம்‌ செய்வது 
சம்பந்தமாக, அல்லது 


(9 பொதுப்படையான பொதுமக்களுக்கு அல்ல்து [அந்தப்‌ 
பொதுமக்களுடைய பிரிவு எதற்கும்‌] இறந்துவைக்கப்பட்டிருக்கிற 
தருமசாலை, சீராய்‌ . அல்லது முஸாபிபிர்கானா எதையும்‌ 
பயன்படுத்துவது சம்பந்தமாக, அல்லது 


ல... சமூக அல்லது சமய வழக்கம்‌, வழக்காறு அல்லது. சடங்கு எதையும்‌ 
Lp [லலத மி மக்கா, அலலது (ஸ்‌ தீயு 
அனுசரிப்பது! சம்பந்தமாக. அல்லது “சமய, சமூக, அல்ல்து பண்பாட்டு. 
ஊர்வலம்‌ எதிலும்‌ பங்கு கொள்வது அல்லது அதை நடத்துவது] 


சம்பந்தமாக, அல்லது 


ம்‌: தகைகளையும்‌. ஆடை அலங்காரங்களையும்‌ பயன்‌ படுத்துவது 
சம்பந்தமாக 


க்கும்‌. விரோதமாக முட்டுப்பாட்டை வற்புறுத்துகிற எவராயினும்‌, 
ஒப திற்குக்‌ குறையாததும்‌ ஆறு மாதத்திற்கு மேற்படாததுமான 
ஒரு கால அளவுக்குச்‌ சிறைத்‌ னையும்‌, அதோடுகூட நூறு ரூபாய்க்குக்‌ 
தும்‌ ஐந்நூறு ரூபாய்க்கு மேற்படாததுமான அபராதமும்‌ விதித்துத்‌ 
ப்படத்தக்கவராவார்‌.] 


அள்‌ எவரு 


1 ஆம்‌. அண்டு 08 து சட்டத்தின்‌ 6 ஆவது பிரிவினால்‌ [10-11-1970 முதல்‌ 
த்தப்பட்ட. 
2 வது. பிரிவினால்‌ (19-11-1970 முதல்‌ அமலுக்கு வருமாறு 


ஞக்குப்‌ பதிலாக அலை 


தத சட்டத்தின்‌ 6 ஆவது பிரிவினால்‌ “சமய ஊர்வலம்‌. எதிலும்‌ பங்கு கொள்ளுதல்‌” 


என்பதற்குப்‌ பதிலாக: (19-11-1070 முதல்‌ அமலுக்கு. வருமாறு]. அமைக்கப்பட்டது. 


ய 


ELIT 


5. 


லும்‌ அல்லது 2 


எதிலும்‌-அத்தகைய மருத்துவமனை, மருந்தகம்‌, கல்வி 
விடுதி பொதுப்படையான. பொது: மக்‌ 
அப்பொதுமக்‌ நடைய பிரிவு ஏதொன்றின்‌ நன்மைக்காகவும்‌ 


பராமரிக்கப்பட்டு. வந்தால்‌. ஏந்த 


ிசால்லப்பட்ட்‌ நிறுவனங்களில்‌! எதிலும்‌ அனுமதிக்கப்பட்ட... பின்பு 
கைய அள்‌: எவருக்கும்‌ விரோதமாக வேற்றுமை பாராட்டும்‌ 
செய்கை எதையும்‌. செய்கிற எவராயினும்‌, -*[ஒரு மாதத்திற்குக்‌ 
குறையாததும்‌.. அறு. மாதங்களுக்கு. மேற்ப்டாததுமான ஒரு 
காலஅளவுக்குச்‌ சிறைத்தண்டனையும்‌, அதோடு கூட்‌ நூறு! ரூபாய்க்குக்‌ 
குறையாததும்‌ ஐந்நூறு ரூயாய்க்கு:மேற்பட்ராததுமான. அபராதமும்‌ 
விதித்துத்‌ தண்டிக்கப்படத்தக்கவராவார்‌.] 


(அ 


6. தண்டபாமை? காரணமாக, ஆள்‌ எவருக்கும்‌, நட்‌.வ்டிக்கைகளின்‌ ' சாதாரணப்‌ 
போக்கில்‌ மற்ற ஆட்களுக்குச்‌: சரக்குகள்‌ விற்கிற அல்லது பணிகள்‌ செய்கிற அதே 
ஷரத்துகள்‌ மற்றும்‌. நிபந்தனைகள்‌. பேரில்‌: அதே சமயத்திலும்‌ இடத்திலும்‌ சரக்குகள்‌ 
எவற்றையும்‌ விற்க அல்லது பணி எதையும்‌ செய்ய்‌ ம்ற்க்றெ. எவராயினும்‌, [ஒரு 
மாத்த்திற்‌! க்‌ குறையாததும்‌, அறு மாதங்களுக்கு மேற்ப்டாததுமான ஒரு. கால 
அளவுக்குச்‌ சிறைத்‌ தண்டனையும்‌ அதோடு. கூட நறு ரூபாய்க்குக்‌ குறையாததும்‌ 
ஐந்தாறு... ரூபாய்க்கு. மேற்படாததுமான அபராதமும்‌ விதித்துத்‌ 
தண்டிக்கப்படத்தக்கவராவார்‌.] 


7.() (அ)... எந்த; அளையும்‌, அவருக்கு அரசமைப்பின்‌. /7/ஆவது உறுப்பின்படி, 
தீண்டாமை” ஒழிக்கப்பட்ட காரணத்தால்‌ வந்தடைதிற உரிமை 
எதையும்‌ செலுத்தவொட்டாமல்‌ தடுக்கிற, அல்லது 


(அ... எந்த. அளுக்கும்‌. : அத்தகைய :: உரிமை . எதையும்‌. செலுத்துங்கால்‌ 
தொந்தரவு... கொடுக்கிற; .கேடுறுத்துகிற; . தொல்லை. தரஇற, 
தடங்கல்செய்கிற. அல்லது.தடங்கல்‌. செய்விக்கிற. அல்லது தடங்கல்‌ 
செய்விக்க முயலுகிற அல்லது எந்த அளையும்‌ அவர்‌ அத்தகைய 
உரிமை எதையும்‌ செலுத்தியிருக்கிற காரணத்தால்‌ தொந்தரவு 
செய்கிற, கேடுறுக்துறை, தொல்லை தரூகிற அல்லது விலக்கி வைக்கிற, 
அல்லது 


இ பேசப்பட்ட அல்லது எழுதப்பட்ட. சொற்களால்‌ அல்லது 
சைகைகளால்‌ அல்லது கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ உருவப்‌ 
படைப்புகளால்‌ அல்லது வேறு வகையால்‌ அள்‌. எவரையும்‌ அல்லது 
ஆட்களின்‌ வகையினர்‌ எவரையும்‌ அல்லது பொதுப்படை.யாகப்‌ 
பொது மக்களை “தீண்டாமையை எந்த. வடிவத்திலேயாயினும்‌ 
பயிலுமாறு தூண்டுகிற. அல்லது ஊக்குவிக்க; [அல்லது] 


ட 1420ஆம்‌. அண்டு 106, ஆவது சட்‌ டத்தின்‌. அவது: பிரிவினால்‌ (10-11-1076. முதல்‌ 


அமலுக்கு வருமாறு] புகுத்தப்பட்ட 


2. அதே சட்டத்தின்‌ 7 அவது பிரிவினால்‌ “அத்துடன்‌ இணைந்த” எனற சொற்கள்‌ 
(106 முதல்‌ அமலுக்கு வருமாறு] விட்டுவிடப்பட்டன 


4. அதே சட்டத்தின்‌ 7 அவது பிரிவினால்‌ சில சொற்களுக்குப்‌ பதிலாக 
[0-1-1076 முதல்‌ அமலுக்கு வருமாறு? அமைக்கப்பட! 


அதே சட்டத்தின்‌ 8 அவது பிரிவினீரல்‌: (001076 முதல்‌ அரம்லுக்கு வருமாறு 
சில சொற்களுக்குப்‌ பதிலாக. அமைக்கப்பட்டது. 


ணகி 


முதலியவற்றில்‌ 


மறுப்பதற்குத்‌ 
தண: உனை. 


சரக்குகளை 
விற்பனை 
செய்ய 
அல்லது 
பணிகள்‌ 
செய்ய 
மனுப்பதற்குத்‌ 
தண்டனை. 


தீண்டாமை 


யினின்று 
எழுகின்ற 

மற்ற 
குற்றங்களுக்குத்‌ 


குண்டனை. 


இண்டாமை” 


பட்டியல்‌ சா அலத 


அறு மாதங்களுக்கு 


உ [ஒரு எத்தகு 5...” 
்‌ குச்‌ அதோடுகூட்‌ 


ரூபா € குன்ற கிம்‌ ற்ற கண்பத்‌ கப்ப 
--..- துண்டிக்கப்படத்தக்கவராவார்‌.] 


“(விளக்கம்‌ 11-30 மற்றோர்‌ ஆளுக்கு வீடு அல்லது. நிலம்‌: எதையும்‌ 
வாடகைக்குவிட மறுக்கிற அல்லது பயன்படுத்‌ த்துவதற்கு 
அல்லது அனுபோகம்‌ செய்வதற்கு அத்தகைய மற்றவரை 
அனுமதிக்க பறுக்கிற அல்லது. அத்தகைய, மற்றவரோடு 
நடவடிக்கை வைத்துக்கொள்ளவோ, அவரிடம்‌ கூலிக்கு 
வேலை செய்யவோ, அவருடன்‌ வியாபாரம்‌ செய்யவோ 
ப வாடிக்கையான பணியை அவருக்குச்‌ செய்யவோ அல்லது 
அவர்‌. செய்வதை ஏற்றுக்‌ கொள்ளவோ மறுக்கிற, அல்லது 
மேற்சொன்னவற்றில்‌. எவற்றையும்‌. அத்தகையவை எந்த 
ஷாத்துகளின்படி. நடவடிக்கைகளின்‌ சாதாரணப்‌ போக்கில்‌ 
செய்யப்படுமோ. அந்த. ஷாத்துகளின்படு. செய்ய மறுக்கிற, 
அல்லது 


... அத்தகைய மற்றவருடன்‌... சாதாரணமாக: வைத்துக்‌ 
கொள்ளும்‌. சக, தொழில்‌. அல்லத: வியாபாரத்‌ 
தொடர்புகளைத்‌ தவிர்க்கிற 


ஓர்‌ அள்‌, அத்தகைய மற்ற ஆளை விலக்கிவைப்பதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌. 


“விளக்கம்‌ 11- ஓர்‌ அள்‌ 


ட தவர்‌ நேரடியாகவோ மறைமுகமாகவோ; இண்ட்ாமை மை அல்லது 
எந்த. வடிவத்திலும்‌... அதைப்‌ ப்யிலுவறைப்‌'- போதிப்ப்ர்ரான்‌ால்‌; 
அல்லது 


௫. - அவர்‌, வரலாற்று” தத்துவ அல்லது. சமய: அதாரங்களின்‌ . பேரில்‌ 
அல்லது சாதிமுறை மரபு ஏதொன்றின்‌ ஆதாரத்தின்‌. பேரிலும்‌ 
அல்ல்து வேறேதேனும்‌. ஆதாரத்தின்‌ பேரில்‌, “தீண்டாமையை எந்த 
வடிவத்திலும்‌ பயிலுவது! சரியென்று காட்டொரானால்‌ 


(இ) கூறின்‌ நோக்கதைப்‌ பொறுத்தமட்டில்‌, "தீண்டாமை யைப்‌ 
பயிலுவதைத்‌. தூண்டுவதாக அல்லது ஊக்குவிப்பதாகக்‌ 
கொள்ளப்படுதல்‌. வேண்டும்‌.] 


2. அதே சட்டத்தின்‌ 3. அவது, பிரிவினால்‌ , (10-11-1076. முதல்‌. அமலுக்கு வருமாறு] 
புகுத்தப்பட்டது. 
i 3. அதே சட்டத்தின்‌ 9 அவது பிரிவினால்‌ சில சொற்களுக்குப்‌ பதிலாக [19-11-1976 
முதல்‌ “அமலுக்கு வருமாறு] அமைக்கப்பட்டது. 


i 4. அதே சட்டத்தின்‌ 9 அவது பிரிவினால்‌ (1-1-1970 முதல்‌ அமலுக்கு வருமாறு) 

மறு எண்ணிடப்பட்டது. ன்‌ 

» 

3. அதே சட்டத்தின்‌ 9 ஆவது பிரிவினால்‌ (10-10-1076 மூதல்‌ அமலுக்கு வருமாறு] 
புகுத்தப்பட்டது. 


339-12....3* 


339-1238” 


அரசமைப்பின்‌ 9 & 
காரணத்தால்‌. வந்தடைகிற: உரிமை 
சிலுத்தியிருப்பதற்காக:.  எதுர்த்தாக்குலாகவோ. . பழிக்‌ 

பழிஹாகவே௱ குற்றம்‌: எதையும்‌: செய்யும்‌: எவராயினும்‌, அந்தக்‌ குற்றும்‌ 
இர ட்‌ ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்துக்குச்‌ சிறைத்தண்டனை 
்‌  தண்டிக்கத்தக்கதாயிருக்குமிடத்து,. இரண்டு 
அண்டுகளுக்குக்‌ குறையாத கால அளவுக்குச்‌ சிறைத்‌. தண்டனையும்‌, 
அதோடுகூட அபராதமும்‌ விதித்துத்‌ தண்டிக்கப்பட த்தக்கவராவரர்‌. 


(2. 0 தம்‌ இனத்தைச்‌ சேர்ந்த அல்லது அதன்‌ பிரிவு எதையும்‌ சேர்ந்த 
அள்‌ எவருக்கும்‌, அத்தகைய இனத்தின்‌ அல்லது பிரிவின்‌ உறுப்பினா்‌ 
என்ற முறையில்‌ அத்தகைய ஆள்‌ பாத்தியதை கொண்டிருக்கும்‌ 
உரிமை அல்லது சிறப்புரிமை எதையும்‌ மறுக்கிற, அல்லது 


(ம்‌. அத்தகைய அள்‌, “தண்டாமை"யைப்‌ பயிலுவதற்கு மறுத்திருக்கிறார்‌ 
என்ற காரணத்தின்‌ பேரிலோ, அத்தகைய அள்‌, இந்தச்‌ சட்டத்தின்‌ 
நோக்கங்களை: நிறைவேற்றும்‌: முகமாக. செய்கை: எதையும்‌ 
செய்திருக்கிறார்‌. என்ற: காரணத்தின்‌. பேரிலோ அத்தகைய ளைச்‌ 
சாதியிலிருந்து விலக்கி: வைப்பதில்‌. பங்கு. எதுவும்‌ எடுத்துக்‌ கொள்றெ 


எவராயினும்‌, : [ஒரு மாதத்திற்குக்‌ குறையாததும்‌,. அறு. மாதங்களுக்கு 
மேற்படாததுமான: ஒரு: கால்‌ அளவுக்குச்‌ சிறைத்தண்டனையும்‌. அதோடுகூட நாறு 
ரூபாய்க்குக்‌ குறையாததும்‌,: ஐந்நூறு: ரூபாய்க்கு. மேற்படாததுமான அபராதமும்‌ 
விஇத்துத்‌ தண்டிக்கப்பட தக்கவராவார்‌.] 


317௮]... (0“ண்டாமை” என்னும்‌ காரணத்தின்‌ பேரில்‌, எந்த அளையும்‌ தோட்டி 
வேலை. அல்லது. கூட்டும்‌, வேலை எதையும்‌. செய்ய. அல்லது பிணம்‌: எதையும்‌ 
அப்புற்ப்படுத்த அல்லது : விலங்கு: ஏதொன்றின்‌.. தோலையும்‌,!. உறிக்க. அல்லது 
கொப்பூழ்க்‌ கொடியை அகற்ற அல்லது அது.போன்ற தன்மையதான வேறு வேலை 
எதையும்‌ செய்யக்‌. கட்டாயப்படுத்துகிற. . எவராயினும்‌, “தீண்டாமை”யினின்று 
எழுகின்ற முட்டுப்பாட்‌ மைம்‌ வற்ப்றுத்துயிருப்பவராக்க்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


20 அவது உப்பிரிவின்படி,.. “தீண்டாமை யினின்று.. எழுகின்ற. 
முட்டுப்பாட்டை. வற்புறுத்துயிருப்பவராகக்‌ கொள்ளப்படும்‌ எவராயினும்‌, மூன்று 
மாதங்களுக்குக்‌  குறையாததும்‌, அறு மாதங்களுக்கு மேற்படாததுமான 
சிறைத்தண்டனையும்‌, அதேர்டுகூட நூறு: ரூபாய்க்குக்‌ குறையாததும்‌ ஐந்தாறு 
ரூபாய்க்கு மேற்படாததுமான்‌ அபராதமும்‌ விதித்துத்‌ தண்டிக்கப்படத்த்க்கவராவார்‌. 


விளக்கம்‌. இந்தப்‌: பிரிவின்‌ நோக்கங்களளைப்‌ பொறுத்தமட்டில்‌, “வற்புறுத்துதல்‌” 
என்பது; சமூக அல்லது. பொருளாதார விலக்கிவைப்புச்‌ செய்வதாக அச்சுறுக்துதலை 
உள்ளட்க்கும்‌.] 


1. 0970-ஆம்‌. அண்டு. 00 அவது சட்ட 
வருமாறு] புகுத்தப்பட்டது. 


இன்‌. 9-வது: பிரிவினால்‌: (19-11-1076. முதல்‌. அமலுக்கு 


2. அதே சட்டத்தின்‌ 9-வது பிரிவினால்‌ சில ' சொற்களுக்குப்‌ பதிலாக (10-11-1070. முதல்‌ 
அமலுக்கு வருமாறு] அமைக்கப்பட்டது. 

3. அதே சட்டத்தின்‌ 10-வது பீரிவினால்‌ (10-01-1970 முதல்‌ அமலுக்கு வருமாறு) 
புகுத்தப்பட்டது. 


சட்ட 
விரோதமான 
கட்டாய 
உழைப்பானது 
இண்டாமையைப்‌ 
பயிலும்‌ 
ஒன்றாக 
எப்போது 
சொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌. 


வது வெலை எதையும்‌ பொறு 
றின்படு ரம்‌. உரிமம்‌ எதையும்‌ 
கையவர்‌ 


குற்றத்தை விசாரிக்கும்‌. நீதிமன்றம்‌, அ 
வேறு தண்டனை எதற்கும்‌ பாதகமன்னியில்‌, அந்த உரிமம்‌ ரத்தாகி நிற்கும்‌ என்று 
அல்லது நீதிமன்றம்‌ தக்கதெனக்‌ கருதலாகும்‌ காலத்துக்குத்‌ தற்காலிகமாக 
நிறுத்திவைக்கப்படும்‌ என்று உத்தரவிடலாம்‌, மற்றும்‌ உரிமம்‌ ஒன்றை அவ்வாறு 
ஈத்து செய்யும்‌ அல்லது தற்காலிகமாக நிறுத்திவைக்கும்‌ தமன்றத்தின்‌ கட்டளை 
ஒவ்வொன்றும்‌, அத்தகைய சட்டம்‌ ஃ ன்ப்டியும்‌ உரிமத்தை ரத்து செய்வதற்கோ 
தாற்காலிகமாக: நிறுத்தி வைப்பதற்கோ. தகுதியுடைய. அதிகார ஆயத்தால்‌ 
பிறப்பிக்கப்பட்டி ரந்தாற்‌ போன்று: செயற்படுதல்‌. வேன்டும்‌. 


பிரிவின்படி அளாதலாகும்‌ 
ப்‌ 3 


விளக்கம்‌.--இந்தப்‌ பிரிவில்‌, “உரிமம்‌” என்பது, ஒர்‌ அனுமதிச்‌ ட்டை அல்லது 


ஓர்‌ அலுமாடியை உள்ளடக்கும்‌. 


9. அபரங்கத்திட மிருந்து நிலத்தை அல்லது பணத்தை மானியமாகப்‌ பெறுறெ 
பொது வழிபாட்டிடம்‌ [அல்ல்து கல்வி நிறுவனம்‌ அல்லது விடுதி ஏதொன்றின்‌ ] 
மேலாளர்‌ அல்லது கட்டளைக்காரர்‌ இந்தச்‌ சட்டத்தின்படி ஒருக்குற்றத்திற்குத்‌ 
தண்டனைத்‌. தீர்ப்பு, விதிக்கப்பட்டிருந்து அத்தகையத்‌, தண்டனைத்‌. தீர்ப்பானது 
மேல்முறையீடு அல்லது மேலாய்வு.. எதிலும்‌ எதிர்மாறாக்கப்படாமல்‌ அல்லது 
நசிக்கப்பட்‌.ாமல்‌. இருக்குமிடத்து, அரசாங்கம்‌, வழக்கின்‌. சூழ்நிலைகள்‌ அத்தகைய 
நடவடிக்கை. எடுப்பதை நியாயப்படுத்துவதாகத்‌ தாம்‌ கருதினால்‌, அத்தகைய 
மானியம்‌ முழுவதையும்‌. அல்லது அதன்‌ பகுதி எதை யும்‌ தாற்காலிகமாக 
நிறுத்தினைப்பத்ற்கு அல்லது மீப்பல்‌! செய்வதற்கு உத்தரவிடலாம்‌. 


“10. இந்தச்‌ சட்டத்தின்படியுள்ள. ய்ாரதொரு குற்றத்திற்கும்‌ 
உடந்தையாயிருக்கிறவர்‌. எவராயினும்‌, அந்தக்‌ குற்றத்திற்கு வகை செய்யப்பட்டுள்ள 
தண்டனை விதித்துத்‌ தண்டிக்கப்படத்தக்கவராவார்‌. 


[விளக்கம்‌ இந்தச்‌ சட்டத்தின்படி தண்டிக்கத்தக்க குற்றம்‌ எதையும்‌ 
விசாரணை. செய்வதை வேண்டுமென்றே. புறக்கணிக்றெ. ஒரு பொது ஊழியர்‌ 
இந்தச்‌ சட்டத்தின்படி தண்டிக்கத்தக்க ஒருக்குற்றத்திற்கு கடந்தையாயிருந்திருக்கிறார்‌. 
என்று. கொள்ளப்படுதல்‌!: வேண்டும்‌.] 

“[0(அ) (1 ஒரு பிர்தேசத்தின்‌ குடிகள்‌ இந்தச்‌ சட்டத்தின்படி கண்டிக்கத்தக்க 
குற்றம்‌ ஏதொன்றிலும்‌ சம்பந்தப்பட்டிருப்ப்தர்க அல்லது” அதைச்‌ செய்வ்தில்‌ 
உடந்தையாயிருப்பதாக . அல்லது: அத்தகைய: குற்றத்தைச்‌ செய்வதில்‌. சம்பந்தப்பட்ட 
ஆட்களுக்குப்‌. புகலிடம்‌ அளிக்கின்றதாக. அல்லது குற்றம்‌. செய்பவர்‌ அல்லது 
குற்றம்‌ செய்ப்வர்களைக்‌ கீண்டுபிடக்க அல்லது சைது செய்ய்‌ தங்களுடைய சக்திக்கு 
உட்பட்ட உதவி எல்லாவற்றையும்‌ அளிக்கத்‌ தவறியிருக்கின்றதாக அல்ல்து! 
அத்தகைய குற்றம்‌ செய்ய்ப்ப்ட்ட்‌ தற்கான முக்கியமான அல்லது அத்தகைய குற்றம்‌ 
செய்யப்பட்‌ ற்கான முக்கியமான சாட்‌ சியத்தை ம்றைத்துவைத்திருக்கன்‌றதர்க 
மாநில அ சாங்கமானது விதிக்கப்பட்ட முறைப்படி, பரிசீலனை: செய்த பின்பு 
திருப்தி கொள்ளுமானால்‌, அதிகாரபூர்வமான ட அரசிதழில்‌ அறிவிக்கை வாயிலாக 
அத்தகைய குடிகள்‌ மீது மாநில அரசாங்கம்‌ ௯ ட்டு அபராதம்‌ விதிக்கலாம்‌; 


மற்றும்‌ அதனைக்‌ கூட்டாகச்‌ 0 லுத்தக்‌ கடப்பாடுடைய பிரதேசக்‌ குடிகளிடையே 
ததசைய அபராதத்தைப்‌ பங்கீடு செய்யலாம்‌; மேலும்‌ அத்தகைய பிர! சக்‌ 
குடிகள்‌ ஒவ்வொ குமரிய பண வ பற்றிய மாநில்‌ கத்தின்‌ 
மதிப்பிட்டிற்று தகைய பங்கடு செய்யப்படுதல்‌ வேல்‌ டும்‌; மேலும்‌ 
சத 3 கர ன்‌ ம்‌ 

ய்யுங்கால்‌ பிரி ஓர்‌ இ 


90 அரசாங்கம்‌. அட மீது அத்தகைய 


தத்தின்‌ ஐ 


1 4776-ஆம்‌ அண்டு 100, வது சட்டத்தின்‌ 1-வது பிரிவினால்‌ [0-1-1076 மதல்‌ அமலுக்கு 
வருமாறு? புகுத்தப்பட்டது. 

2. அதே சட்டத்தின வது பிரிவினால்‌ (19-17-7972. மூ 
புகுத்தப்பட்டது. 


ல்‌ அமலுக்கு வருமாறு) 


3. அதே சட்டத்தின்‌ பீ-வது பிரிவினால்‌ (IKI மூதல்‌ அமலுக்கு வருமாறு] 
புகுத்தப்பட்டது. 


உரிமங்களை 


ரத்து செய்தல்‌ 


வில்ல 
தற்காலிகமாக 
நிறுத்தி 
வைத்தல்‌, 


அரசாங்கத்தால்‌ 
அளிக்கப்பட்ட 
மானியங்களை 
மீட்டல்‌ 
அல்லது 
தாற்காலிகமாக 
நிறுத்தி 
வைத்தல்‌. 


குற்றத்திற்கு 
உடந்தையா 
யிருத்தல்‌. 


கூப்டு 
அபராதம்‌ 
விதிப்பதற்கு 
மாநில 
அரசாங்‌ 
சுத்துக்குள்ள 
அதிகாரம்‌. 


YA 


9 


27/71/1775 
ற்குக்‌ கொண்டுவருவதன்‌ பாரும்‌ 
ிவித்கையை 


டூ) அவது உட்பிரிவின்படி 
தழுக்கு அடிப்பதன்‌ 
ச சிறந்ததென ம! 


மலம்‌ 


பகம்‌ கருதுறை 


வேறுமுறையில்‌ பகிரங்கப்படுத்துதல்‌ வேண்டும்‌. 


டு செய்யும்‌ கட்டளையினால்‌ குறையுற்ற அன்‌ எவரும்‌, 
அத்தகைய அபராதத்திலிருந்து விலக்களிக்கப்‌ப இவா £சு அல்லது 
பங்கீடு செய்யும்‌ கட்டளையில்‌ மாற்றம்‌ செய்வதற்காக, மாநில 
அரசாங்கத்தின்‌ மூன்பு அல்லது. இதற்கென அந்த அரசாங்கம்‌ 
குறித்துரைக்கலாகும்‌ வேறு அதிகார ஆயத்தின்‌ முன்பு விதிக்கப்பட்ட 
காலத்திற்குள்‌ மனு ஒன்றைத்‌ தாக்கல்‌ செய்ய மாம்‌) 


ச 


அனால்‌; அத்தகைய மனுவைத்‌ தாக்கல்‌: செய்வதற்குக்‌ கட்டணம்‌ 
எதுவும்‌ விகிக்கப்படலா-காது.. 


(அ மாநில அரசாங்கம்‌ அல்லது. அதனால்‌ குறித்துறைக்கப்படுகிற 
அதிகார அயம்‌ மனுதாரருக்கு நியாயமான கேள்வி வாய்ப்‌ / ஒன்றை 
நல்கிய-பின்பு;: தான்‌ பொருத்தமெனக்‌ கருதலாகும்‌ கட்டளையைப்‌ 
பிறப்பித்தல்‌: வேண்டும்‌; 


அனால்‌, இந்தப்‌ பிரிவின்‌ படி விலக்களிக்கப்ப்ட்ட்‌ அல்லது 
குறைக்கப்பட்ட அபராதத்‌ தொகை, எந்த அளிட மிருந்தும்‌. 
வரூலிக்கப்படத்தக்கது ஆகாது; மேலும்‌ (7 ஆவது உட்‌.பிரிவின்படி 
அந்தப்‌ பிரதேசக்‌ குடிகளின்‌ மீது சுமத்தப்பட்ட மொத்த அபராதம்‌ 
அந்த அளவுக்குக்‌ குறைக்கப்ப்ட்டிருப்பதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌: 


வி] அவது. உட்பிரிவில்‌. என்ன அடங்கியிருந்த போதிலும்‌, மாநில 
அரசாங்கம்‌, இந்தச்‌ சட்டத்தின்‌ படி தண்டிக்கத்தக்க குற்றம்‌. எதற்கும்‌ 
இரையான்வர்களுக்கோ அல்லது அதன்‌ கருத்தின்படி. (ர. அவது. உட்பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்ப்ட்டுள்ள்‌ ஆட்கள்‌ வகையின்கீம்‌. வராத ஆன்‌. எவருக்குமோ, (1) 
அவது உட்பிரிவின்படு சுமத்தப்பட்ட கூட்டு அபராதத்தை அல்லது அதன்‌ பகுதி 
எதையும்‌ செலுத்துவதற்கான கட்ப்பாட்டுலிருந்து விலக்களிக்கலாம்‌. 


(5) ரிவினையாகாத ஓர்‌ இந்துக்‌ குடும்பம்‌ உள்ள -ங்கலாக) அன்‌ எவராலும்‌ 
செலுத்தப்படத்தக்கக்‌ கூட்டு அபராதத்தின்‌ பகுதியானது, அத்தகைய பகுதி ஒரு 
நவெரால்‌ சுமத்தப்பட்ட, அபராதமாக... இருந்தாற்போன்றே நீதிமன்றத்தால்‌ 
சுமத்தப்பட்ட அபராதங்களை வரூலிப்பதற்கு 1973-ஆம்‌ ஆண்டு குற்ற 
விசாரணைமுை றச்‌ சட்டத்தால்‌: வகைசெய்ய ப்பட்டுள்ள முறையில்‌ 


வருலிக்கப்படலாம்‌. 


339-12௧ 


கைய குற்றம்‌ அல்லது உடந்தை: எதற்கா 
கப்பட்ட, தாதா யினும்‌ [தண்ட 


(அ) இரண்டாவது குற்றத்திற்காக அறு மாதங்களுக்குக்‌ குறையாததும்‌ 
ஓராண்டிற்கு மேற்பட ஈத்துமான ஒரு: கால: அளவுக்குச்‌ சிறைத்‌ 
தண்டனையும்‌, : அதோடுகூட கநா. ரூபாய்க்குக்‌ -குறையாததும்‌ 
ஐந்நூறு ரூபாய்க்கு.மேற்படாததுமான அபராதமும்‌ விதித்து, 


(ரி மூன்றாவது குற்றத்திற்காக அல்லது மூன்றாவது 6 ற்குப்‌ பிந்திய 
குற்றம்‌ எதற்காகவும்‌ ஓராண்டிற்குக்‌ குறையாததும்‌ இரண்டு 
ஆண்டுகளுக்கு மேற்படாததுமான: ஒரு கால அளவுக்குச்‌. சிறைத்‌ 
தண்டனையும்‌, அதோடுகூட. ஐந்நூறு: ரூபாய்க்குக்‌ குறையாததும்‌ 
பிரம்‌ ரூபாய்க்கு மேற்ப்டாத்துமான பப்‌ /ராதமும்‌ விதித்து, 


தண்டிக்கப்பட த்தக்கவசாவார்‌.] 


12. இந்தச்‌ சட்ட்த்தின்படு குற்றமாக அன்மகின்ற செய்கை எதுவும்‌ க ப்ட்‌ டூயல்‌ 
சாதியைச்‌ ' சேர்ந்த ஒருவர்‌ ' சம்பந்தமாகச்‌ செய்யப்படுமிட த்து, மாறானது 
மெய்ப்பிக்கப்பட்டாலன்றி; “தீண்டாமை”. காரணமாக. அத்தகைய செய்கை 
செய்யப்பட்டது என்று நீதிமன்றம்‌ அனுமானித்தல்‌ வேண்டும்‌. 


79. (0. உரிமைவழக்கு நீதிமன்றம்‌. எதுவும்‌, உரிமைவழக்கு. அல்லது நடவடிக்கை 
எதையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளுதலோ அல்லது தொடர்ந்து நடத்துதலோ ஆகாது, 
அல்லது தீர்ப்பாணை அல்ல்து கட்டளை எதையும்‌ பிற்ப்பித்தலோ அல்லது 
தீர்ப்பாணை அல்லது கட்டளை எதனையும்‌ முழுமையாக அல்லது பகுதியாக 
நிறைவேற்றுதலோ ஆகாது; அத்தகைய உரிமைவ முக்கில்‌ அல்லது நடவடிக்கையில்‌ 
உள்ளடங்கியிருக்கிற உரிமைக்கோரிக்கையானது அல்லது அத்தகைய தீர்ப்பாணை 
அல்லது கட்டளையைப்‌ பிறப்பித்தலானது: அல்லத; அத்தகைய: நிறைவேற்றுத்லானது 
எந்த. வகையிலும்‌... இந்தச்‌. சட்டத்தின்‌, வகைமுறைகளுக்கு : முரணானதாக 
இருக்குமேயானால்‌, 


(2) நீதிமன்றம்‌ எதுவும்‌, எந்த விஷயத்தையும்‌ நீதிமுறையில்‌' இர்மானிக்குங்கால்‌ 
அல்ல்து இர்ப்பாணை அல்லது கட்டளை எதையும்‌ நிறைவேற்றுங்கரல்‌ “இண்டாமை” 
என்னும்‌. காரணத்தின்‌ பேரில்‌, எந்த 'அளின்‌ மீதும்‌, முட்டுப்பாடு எதனையும்‌ 
சுமத்தும்‌ வழக்கம்‌. அல்லது வழக்காறு! எதையும்‌. அங்கீகரித்தல்‌ அகாது. 


மட 26 ஆம்‌ அண்டு 106 அவது: சட்டத்தின்‌ 1: அவது பிரிவினால்‌ சில சொற்களுக்குப்‌ 
பதிலாக (10-10-1070 முதல்‌. அமலுக்கு. வருமாறு] அமைக்கப்பட்‌ த 


2... அதே: சட்டத்தின்‌ : அவது. பிரிவினால்‌... அரசமைப்பு: 306 ஆவது: உறுப்பின்‌ 2 (அ) 
கூறில்‌, இலக்கணம்‌: கூறப்பட்டவாறான:. ஏன்ற சொற்கள்‌. (19-11-1070 புதல்‌. அமலுக்கு 


வருமாறு விட்டுவிடப்பட்டன. 
த 


பேரில்‌ 


அதிகரிக்கப்‌ 


ஒருசில 
வழக்குகளில்‌ 
நீதி மன்றங்கள்‌ 
செய்ய 
வேண்டிய 
அனுமானம்‌. 


உரிமை 
வழக்கு 
நீதிமன்றங 
களுடைய 
அதிகார 
வரம்பின்‌ 
வரையறை. 


2/1974 


220.12 


ரச்‌. () இந்த சட்டத்தின்படி குற்றமொன்றைச்‌ செய்யும்‌. அன்‌ ஒரு கம்பெனியாக 
இருந்தால்‌, குற்றம்‌ செய்யப்பட்ட யொழுது, கம்பெனியின்‌: அலுவலை 
நடத்துவதற்காக அக்‌ கம்பெனியின்‌: யொற்ப்பைக்‌ கொண்டிருந்த மற்றும்‌ அதற்குப்‌ 
யொறுப்பாயிருந்த ஒவ்வோர்‌ ஆளும்‌, அந்தக்‌ குற்றத்தைச்‌: செய்தவராகக்‌ 
கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌, மற்றும்‌ அதற்ணெங்க நடவடிக்கை எடுக்கப்ப்டுவதற்கும்‌ 
தண்டிக்கப்பவெதற்கும்‌ ஆளாதல்‌ வேண்டும்‌. 


ஆனால்‌, இந்த உட்பிரிவில்‌ அடங்கியுள்ள எதுவும்‌ அத்தகைய அள்‌ எவரையும்‌ 
எந்தத்‌ தண்டனைக்கும்‌ ஆளாக்காது, அந்தக்‌ குற்றமானது அவருக்குத்‌ தெரியாமல்‌ 
செய்யப்பட்டது என்றோ, அல்லது அத்தகைய குற்றும்‌ செய்யப்படுவதைத்‌ தடுப்பதற்கு 
உரிய சிரத்தை எல்லாவற்றையும்‌ அவர்‌ மேற்கொண்டார்‌. என்றோ அவர்‌ 
மெய்ப்பித்தால்‌. 


(2. (0) ஆவது உட்பிரிவில்‌: என்ன அடங்கியிருந்தபோதிலும்‌, இந்தச்‌ 
சட்டத்தின்படியான ஒரு குற்றமானது அந்தக்‌ கம்பெனியின்‌ இயக்குனர்‌ அல்லது 
மேலாளர்‌, செயலாளர்‌. அல்லது வேறு. அலுவலர்‌' எவரின்‌. சம்மத்த்துடன்‌ 
செய்யப்பட்டிருக்குமிடத்து, அத்தகைய இயக்குனர்‌, மேலாளர்‌, செயலாளர்‌ அல்ல்து 
வேறு: அலுவல்குங்கூட அந்தக்‌. குற்றத்தைச்‌ செய்திருப்பதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌; மற்றும்‌. அதற்கிணங்க; நட வடிக்கை எடுக்கப்படுவதற்கும்‌, 
தண்டிக்கப்படுவதற்கும்‌ அவர்‌ அளாதல்‌ வேண்டும்‌. 


விளக்கம்‌.--இந்தப்‌ பிரிவின்‌ நோக்கங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
(அ). “கம்பெனி” என்பது ஒரு கூட்டமைப்பு எதுவும்‌, என்று. பொருள்படும்‌; 


மற்றும்‌. அது, ஒரு. கூட்டுத்தொழில்‌ “நிறுவனத்தை அல்லது வேறு 
தனியாட்களின்‌: கழகத்தை உள்ளடக்கும்‌; மற்றும்‌ 


(1, “இயக்குனர்‌”. என்பது... ஒரு கூட்டுத்தொழில்‌, நிறுவனத்தைப்‌ 
பெர்றுத்தவரையில்‌, அந்தக்‌ கூட்டுத்தொழில்‌" நிறுவனத்தின்‌ ஒரு 
கூட்டாளி என்று பொருள்படும்‌; 


11/2௮. 0 இந்தச்‌ சட்டத்தின்படி நல்லெண்ணத்துடன்‌ செய்யப்பட்ட: அல்லது 
செய்யக்‌ கருதப்பட்ட. எதற்காகவும்‌, மத்திய அரசாங்கத்துக்கு அல்ல்து ஒரு மாநில 
அரசாங்கத்துக்கு விரோதமாக உரிமை வழக்கு குற்ற: வழக்கு அல்லது வேறு சட்ட 
நடவடிக்கை எதுவும்‌.  தொடரப்படுதல்‌: ஆகாது. 

(3 இந்தச்‌ சட்டத்தின்படி. நல்லெண்ணத்துடன்‌ செய்யப்பட்ட அல்லது 
செய்யக்‌ கருதப்பட்ட எதனாலும்‌ விளைந்த. அல்லது அநேகமாக விளையக்கூடிய 
சேதம்‌ எதற்காகவும்‌; மத்திய அரசாங்கத்துக்கு அல்லது: ஒரு மாநில: அரசாங்கத்துக்கு 
விரோதமாக: உரிமை: வழக்கு. அல்லது வேறு சட்ட நடவடிக்கை , எதுவும்‌ 
தொடரப்படுதல்‌. அகாது.] 


(12: (1.11973. ஆம்‌. ஆண்டு. குற்ற. விசாரணையமூறைச்‌. சட்டத்தில்‌. என்ன 
அடங்கியிருந்தயோதிலும்‌,.. இந்தச்‌... சட்டத்தின்படி .தண்டிக்கத்தக்க:. குற்றம்‌ 
ஒவ்வொன்றும்‌ சைது:செய்தற்குரியதாக இருத்தல்‌ வேண்டும்‌, மற்றும்‌ அத்தகைய 
குற்றம்‌ ஒவ்வொன்றும்‌ குறைந்த. பட்சம்‌. மூன்று மாதங்களுக்கு.மேற்பட்ட ஒரு கால 
அளவுக்குச்‌ சிறைத்தண்டனை விதித்துத்‌ தண்டிக்கத்தக்கதாக இருக்குமிடத்தன்றி, 
முதல்‌ வகுப்பு நீதித்‌ துறை நடுவர்‌: ஒருவராலோ பெருநகர்ப்‌' பிரதேசத்தில்‌ பெருநகர்‌ 
நடுவர்‌ ஒருவர்லேோ;.. மேற்சொன்ன சட்டத்தில்‌: குறித்துரைக்கப்பட்ட 
விசார்ணைமுறைக்ணெங்க'ச்ருக்குமுறையில்‌ 'விசாரிக்கப்பட்லாம்‌; 


1, 10790 ஆம்‌ அண்டு. 106 அவது சட்டத்தின்‌ 16 அவது பிரிவினால்‌ (19-11-1076 முதல்‌ 
அமலுக்கு வருமாறு] புகுத்தப்பட்டது. 

2. அதே: சட்டத்தின்‌. 2 அவது. பிரிவினால்‌. 15 ஆவது: பிரிவுக்குப்‌. பஇலாக , (10-11-1076 
முதல்‌ அமலுக்கு. வருமாறு) அமைக்கப்பட்டது. 


கம்பெனிகளால்‌ 
செ 


குற்றங்கள்‌. 


படும்‌ 


* நல்லெண்ணத்‌ 


துடன்‌ 
எடுக்கப்பட்ட 
பாதுகாப்பு. 


குற்றங்கள்‌ 
சைது 
செய்தற்குரியன 
வாகவும்‌ 
சுருக்கு 
முறையில்‌ 
விசாரிக்கத்‌ 
தக்கனவாகவும்‌ 
இருத்தல்‌ 


BINT {2}. 1073 
அடங்கியிருந்தடே ம 
தண்டி க்க ஒரு குற்றத்திற்கு உடந்தை குற்றத்தை. அவர 
அலுவல்முறைக்‌ க மையை அற்றுவதில்‌ செயற்பட்டுக்‌ கொண்டிருக்குங்கா 
அல்லது செயற்பட்டுக்‌ -கொண்டிருப்பதாகப்‌ புலப்படுங்கால்‌ செய்‌! 


படி 


ரப்பதாகச்‌ 
செல்லப்ப படும்போது 


(அ) ஒன்றியத்தின்‌ விவரங்கள்‌ சம்பந்தமாக: பணி 
பொறுத்தவரையில்‌. மத்திய அரசாங்கத்தின்‌. மற்‌ 


ற்றும்‌. ஓர்‌ ஆனைப்‌ 
ஜா வழி 
1ம்‌ 


தின்‌. விவகாரங்கள்‌ சம்பந்தம 


(அ மாரதில கப்‌ பணி அற்றும்‌ ஓர்‌ அளைப்‌ 
பொறுத்தவரையில்‌, மாநில அரசாங்கத்தின்‌, முன்‌ ஓப்பளிப்புடனன்றி, 
அத்தகைய உடந்தைக்‌ குற்றத்தை நீதிமன்றம்‌ எதுவும்‌ விசா ரணைக்கு 


எடுத்துச்‌ கொள்ளுதல்‌ ஆகாது. 


32. (அ) () மத்திய அரசாங்கம்‌ இதற்கெனச்‌ செய்யலாகும்‌ : விதிகளுக்கு ண்மை” 
உட்பட்டு, பதீண்டாமையிலிருந்து... எழுகிற... மூட்டுப்பாடு எ தற்கும்‌ . ஒழிப்பினால்‌, 
உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஆட்களுக்குத்‌.. தீண்டாமை ஓழிப்பினால்‌ எழுகின்ற வந்தடைகிற 
உரிமைகள்‌ இட்டுவதையும்‌, அவர்கள்‌: அவற்றைப்‌. பயன்படுத்திக்‌ கொள்வதையும்‌ உரிமைகள்‌. 
உறுதி செய்வதற்கு அவசியமாகலாகும்‌ நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம்‌ 


ப்பட்ட. 


அம்சளால்‌ 


எடுத்தல்‌ வேண்டும்‌. பயன்படுத்திக்‌ 
த ட்‌ க ப ட த கொள்ளப்‌ 
13] குறிப்பாகவும்‌, 1] ஆவது இட்பிரிவின்‌  வகைமுறைகளின்‌ படிவதை 
பொதுப்பாங்கிற்குப்‌: பாதகமன்னியிலும்‌,. அத்தகைய நடவடிக்கைகள்‌ உறுதி 
செய்வதற்கு 


(0. தீண்டாமையிலிரு ச்சு! எழுகின்ற முட்டுப்பாடு எதற்கும்‌ மாநில 
உள்ளாக்கப்ப்ட்‌டி ருக்கன்ற ஆட்கள்‌ அத்தகைய. உரிமைகளைப்‌ அரசாங்கத்திற்‌ 
பயன்படுத்துவதை ஏல்விப்பதற்கு சட்ட உதவி உள்ளடங்கலாக குள்ள கடமை. 
போதிய வசதிகளுக்கு வகை செய்வது; 


(1). - இந்த சட்டத்தின்‌ வகைமுறைகளின்‌ மீறுகைகாக குற்ற வழக்குகளை 
தொடர்வதற்கு. அல்ல்து ர்றவழக்குகளில்‌. நடப்பதைக்‌, 
த தற்கு. .அ௮அ அ! ஒற்றவழக்கு 1 த 
கண்காணிப்பதற்கு அலுவலர்கள்‌ நியமிப்பது; 


(ம இந்தச்‌ சட்ட்த்தின்படியான்‌- குற்றங்களை விசாரிப்பதற்கு சிறப்பு 
நீதிமன்றங்களை நிறுவுவது ்‌ 


(ம). அத்தகைய. நடவடிக்கைகளை வகுத்தமைப்பதில்‌ அல்லது 
நிறைவேற்றுவதில்‌ மாநில அரசாங்கத்திற்கு. உதவியளி. மாநில 
அரசாங்கம்‌ பொருத்தமெனக்‌ கருதலாகும்‌- உரிய. மட்டங்களில்‌ 


குழுக்களை அமைப்பது; 
(ர இந்தச்‌ சட்டத்தின்‌ வகைமுறைகளை எனும்‌ நன்றாக 
நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளைக்‌ கூறும்‌ பொருட்டு, இந்தச்‌ 
சட்டத்தின்‌... வகைமுறைகள்‌: செயற்படுவதை. காலாத்தர ஆய்வு 


செய்வதற்கு வகைசேய்வது; 


(ப “தீண்டாமை” யிலிருந்து சப்ழ்கிற மூட்‌ டுப்பாடு எதற்கும்‌ 

கடறிவது; 
த௫ங்களினிருந்து அத்தகைய 
குவதை உறுதி செய்ற ; 


உட்பட்டுன்ள. ஆட்கள்‌ இருக்கிற பிரதேசங்களைக்‌ 
மற்றும்‌ அத்தகைய பிர 


முட்டுப்பாட்டை ட.வடிக்கைகளை 


மேற்கொள்‌ ஹவ்‌ 


ஆகியவற்றை உன்ளாடக்களாபம்‌. 


(4 (] ஆனது உட பிரிவின்படி மாநில அரசாங்கங்களால்‌ டுக்க 
நட க்கைக்லைனை ஓத்திணைப்‌ தற்கு OAPI TB நடவடிக்‌ 
அரசாங்கம்‌ எடுத்தல்‌ வேண்டும்‌. 


339-12—5a" 


20/058 


தன்னாலும்‌ மாநில அரசாங்‌ 


33 


3, 


நிவின்‌ 


ஜு மத்திய அரசாம்‌ இந்தப்‌ ப வகைமூறைகளையொட்‌ 
வாலும்‌ எடு. 


ண்டும்‌. நாடாளுமன்றக்கின்‌ ஒவ்வொர்‌ 
னை ல மற ப்‌ சீ 


பட்டுள்ள நடவடிக்கைகள்‌ பற்றிய 


அவை 


அறிக்கையொன்றை ஓவ்‌ 
முன்பும்‌ வைத்தல்‌ வேண்டும்‌. 


38. இந்தச்‌ 9 
செய்யப்பட்டிருந்தாலன்றி, அவ்வப்போது அமலிலுள்ள வேறா சட்டம்‌ எதிலும்‌ 
அல்லது வழக்கம்‌ அல்லது வழக்காறு எதிலும்‌ அல்லது: அத்தகைய: ௪ட்டம்‌ எதன்‌ 
காரணமாகவும்‌ செயற்படுகிற முறையாவணம்‌ எதிலும்‌ அல்லது நீதிமன்றம்‌ அல்லது 
வேறு அதிகார ஆயம்‌ ஏதொன்றின்‌ தீர்ப்பாணை அல்லது கட்டளை எதிலும்‌ 
இந்தச்‌ சட்டத்தின்‌ வகைமுறைகளுக்கு ஒவ்வாததாக என்ன 
அடங்கியிருந்தபோதிலும்‌, இந்தச்‌ செய்சட்டத்தின்‌. வகைமுறைகளே செயற்படுதல்‌ 
வேண்டும்‌. 


ப்சட்டத்தில்‌ வேறுவிதமாக வெளிப்படையாக வகை 


'6அ. இந்தச்‌, சட்டத்தின்படி. தண்டிக்கத்தக்க குற்றம்‌ எதையும்‌ செய்திருக்கும்‌ 
குற்றவாளியென்று முடிவு செய்யப்பட்ட. பதினான்கு, வயதிற்கு. மேற்பட்ட ஆன்‌ 
எவர்மீதும்‌ 1958 ஆம்‌ ஆண்டு குற்றவாளிகள்‌ கண்காணிப்புச்‌ சட்டம்‌ இயங்குதல்‌ 
அசாது. 


/9ஆ. (1: இந்தச்‌ சட்டத்தின்‌. வகைமுறைகளை நிறைவேற்றுவதற்காக மத்திய 
அரசாங்கம்‌. அதிகாரபூர்வமான. அரசிதழில்‌ அறிக்கை வாயிலாக: விதிகள்‌ 
செய்யலாம்‌. 


(2) இந்தச்‌. சட்டத்தின்படி. . மத்திய அரசாங்கத்தால்‌ செய்யப்படும்‌ 
ஒவ்வொரு விதியும்‌, அது செய்யப்பட்ட பின்பு கூடிய விரைவில்‌ நாடாளுமன்ற 
அவை ஒவ்வொன்றிலும்‌ அரு அமர்வில்‌ இருக்கையில்‌ ஒரு கூட்டத்தொடரிலோ 
அல்லது... இரண்டு... அல்லது... அதற்கு: மேற்பட்ட .. அடுத்தடுத்த 
கூட்டத்தொடர்களிளோ: அடங்கியிருக்கலாகும்‌. முப்பது: நாட்கள்‌... கொண்ட 
மொத்தக்‌ -கால--அளவுக்கு அதன்முன்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ 
மேற்சொன்ன ௯ம்பத்‌ தொடர்களை அல்லது அடுத்தடுத்த கூட்டீத்தொடர்களை 
உடனடியாகத்‌ தொடர்ந்துவரும்‌ கூட்டத்தொடர்‌: முடிவடைவதற்கு: முன்பு அந்த 
விதியில்‌ மாறுதல்‌ எதையும்‌ செய்வதற்கு இரண்டு அவைகளும்‌ ஒத்துக்கொண்டால்‌ 
அல்லது அந்த விதி செய்யப்படுதல்‌ அகா்து' என்பதில்‌ இர்ண்டு அவைகளும்‌ 
ஒத்துக்கொண்டால்‌: அதன்பின்பு: அந்த வித, அவ்வாறு. மாற்றி. அமைக்கப்பட்ட 
வடிவத்தில்‌ மட்டுமே. அமலுக்கு : வருதல்‌: வேண்டும்‌ அல்லது. நிலவரத்திற்கேற்ப, 
அமலுக்கு வராதிருத்தல்‌ வேண்டும்‌; எனினும்‌ அத்தகைய மாற்றம்‌ அல்லது ரத்து 
எதுவும்‌ அந்த விதியின்படி முன்னதாக செய்யப்பட்ட எதனுடைய்‌ செல்லுந்‌ 
தன்மைக்கும்‌ பாதகமின்றி இருத்தல்‌. வேண்டும்‌ | 


17. இணைப்புப்பட்டி யலில்‌: 'குறித்துரைக்கப்பட்டுள்ள்‌ : சட்டங்களானவை 
அல்லது. அவற்றில்‌ அடங்கியுள்ள வகைமுறைகள்‌ இந்தச்‌ சட்டத்திற்கு அல்லது 
இதில்‌ அடங்கியுள்ள வகைமுறைகள்‌ எவற்றுக்கும்‌. நேரிணையாக உள்ள அல்லது 
முரணாக இருக்கின்ற அளவுக்கு இதன்மூலம்‌ நீக்கம்‌ செய்யப்படுகின்றன. 


1, 1976 ஆம்‌ அண்டு 16 அவது சட்டத்தின்‌ 8 ஆவது பிரிவினால்‌ (19-11-1076 முதல்‌ 
அமலுக்கு வருமாறு] புகுத்தப்பட்டது. 


செய்சட்டம்‌ 
மற்றச்‌ 
சட்டங்களை 
மீதரர்ந்து 
இயங்கும்‌. 


1ம்‌ ஆண்டு 
குற்றவாளிகள்‌ 
கண்காணிப்புச்‌ 
சட்டம்‌ 
பதினான்கு 
வயதுக்கு 
மேற்பட்ட 
ஆட்களின்‌ மீது 
இயங்குதல்‌ 
ஆகாது. 


செய்வதற்கு 
அதிகாரம்‌. 


நீக்கம்‌. 


பி 


9. 


10. 


AL 


12. 


13. 


IL. 


18. 


(1. 


21. 


JL. 


FE 
14 


இணைப்புப்பட்டியல்‌ 


a? ஆவது பிரிவைக்‌ காண்க) 


ண்டு பீகார்‌ ஹரின்‌ (குடியியல்‌ (மட்டுப்பாடிகள்‌ 
கோர்க்ட்டம்‌ பபப) 


1019 ஆம்‌ 


16] 


1216 
சட்‌ 


ஐம்‌ அண்டு பம்பாய்‌ ஹரிஜன்‌ (சமக முட்டுப்பாடுகள்‌ 
(பம்பாய்ச்‌ சட்டம்‌ 07) 


147 ஆம்‌ அண்டு பம்பாய்‌ ஹரிஜன அலயப்‌ பிரவேசச்‌ சட்டம்‌ (பம்பாய்ச்‌ 
சட்டம்‌ XXXVI) 


1017 அம்‌ அண்டு மத்திய மாகாணங்கள்‌ மற்றும்‌ பிரார்‌ பட்டியல்‌ 
சாதியினர்‌ குடியியல்‌ முட்டுப்பாடுகள்‌ நீக்கம்‌) சட்டம்‌ (0 அம்‌ அண்டு 
ய மாகாணங்கள்‌ மற்றும்‌ பீரார்‌ சட்டம்‌ XXIV ம. 


19/2 அம்‌ அண்டு மத்திய மாகாணங்கள்‌ மற்றும்‌ பீரார்‌ அலயப்‌ பிரவேசம்‌ 
அதிகாரமளிப்புச்‌ சட்டம்‌ முத்திய மாகாணங்கள்‌ மற்றும்‌ பீரார்‌ சட்டம்‌. 
XLVI, 


1918 அம்‌ அண்டு நிழ 
நீக்கம்‌] சட்டம்‌ (கிழக்கு பஞ்சாப்‌ சட்டம்‌ XVII), 


க்குப்‌ பஞ்சாப்‌ (சமய மற்றும்‌ சமக மூட்டுப்‌ ராடுகள்‌ 


148 அம்‌ அண்டு சென்னைக்‌ குடியியல்‌ முட்டுப்பாடுகள்‌ நீக்கம்‌ சட்டம்‌ 
(சென்னைச்‌ சட்டம்‌ XX), 

1910 ஆம்‌ அண்டு ஓரிஸ்ஸா குடியியல்‌ முட்டுப்பாடுகள்‌ நீக்கம்‌ சட்டம்‌ 
(ஒரிஸ்ஸா சட்டம்‌: X90): 

1118 அம்‌. அண்டு ஒரிஸ்ஸா அலயப்‌ பிரவேசம்‌ அதிகாரமளிப்புச்‌ சட்டம்‌ 
ஒரிஸ்ஸா சட்டம்‌: 1/1018), 

1047 ஆம்‌ அண்டு ஐக்கிய மாகாணங்கள்‌ சமூக முட்டுப்பாடுகள்‌ நீக்கம்‌ 
சட்டம்‌ க்கிய மாகாணங்கள்‌ சட்டம்‌ வோ 

1048. ஆம்‌. அண்டு மேற்கு வங்காள. இந்து சமூக முட்டுப்பாடுகள்‌. நீக்கம்‌ 
சட்டம்‌ (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ XXXVI) 

58 அம்‌ பசலி ஹைதராபாத்‌ ஹரிஜன ஆலயப்‌ பிரவேசம்‌ ஒழுங்குமுறைச்‌ 
சட்டங்கள்‌ (எண்‌ டV/1458 பசலி). 

1358 ஆம்‌ பசலி ஹைதராபாத்‌ ஹரிஜன (சமூக முட்டுப்பாடுகள்‌ நீக்கம்‌ 
ஒழுங்குமுறைச்‌ சட்டம்‌ (எண்‌ (04/19 பசலி). 

2005 ஆம்‌ சம்வத்‌ மத்ய பாரத்‌ ஹரிஜன அயோக்யதா. நிவாரண விதான்‌ 
(மத்ய பாரத்‌ சட்ட எண்‌ 15/1010, 

1943 ஆம்‌ அண்டு குடியியல்‌ முட்டுப்பாடுகள்‌ நீக்கம்‌ சட்டம்‌ (மைசூர்ச்‌ 
சட்டம்‌ L104), 

18 அம்‌ மைசூர்‌ அலயப்‌ பிரவேசம்‌ அதிகாரமளிப்ட ரச்‌ சட்டம்‌ (மைசூர்ச்‌ 
td ரகு 

செளராஷ்டிரா ஹரிஜன (சமூக முட்டுப்பாடுகள்‌ நீக்கும்‌) அவசரச்‌ சட்டம்‌ 
(எண்‌ கு 


1125 அம்‌ கொல்லம்‌ திருவாங்கர்‌-கொ 


ச்சி ஆலயப்‌ பி 
ர்‌-கொச்சிம்‌ சட 


சுமூக மாட்டுப்பாடுகள்‌ நரக 
ஷி 5 


1000 அம்‌ அண்டு இழுவாவ் உர்‌ பெயர 
்ட்டிப்பா 
1050) 


மகள்‌ நீக்‌ 


1919 அம்‌ அண்டு னு 
(தீடடுப்பாடுகள்‌ நீக்கம்‌) சட்டம்‌ கடகுச்‌ சட்டம்‌ 1/3. 


னர்‌ (மூடி யியல்‌ மறறும்‌ அழக 


11/9 அம்‌ அண்டு. குடகு அலயப்‌ பிரவேசம்‌ அதிகாரமளிப்புச்‌ சட்டம்‌ 
(குடகுச்‌ சட்டம்‌: 11/1949) 


